GOVERNMENT OF TAMIL NADU 

2021 


[ Regd.No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs.4.00 Paise . 


பக 


இரை 


9 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


| 


வாய்மையே 


வெல்லும் 


No.285A ] 


சென்னை , புதன் கிழமை , ஜூன் 23 , 2021 
ஆனி 9 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 


பகுதி IV- பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பொருளடக்கம் 


சட்டமுன்வடிவுகள் : 


பக்கங்கள் . 


எண் 18 / 2021- 

தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் 


.. 


2-6 


எண் 19/2021 - தமிழ்நாடு ஊராட்சிகள் ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் 


7-9 


. 


.. 


Ex - IV - 1- ( 285A ) 


[ 
1 
] 


2 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2021 ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 23 ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்க காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவை விதிகளின் 130 ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 18/2021 


தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் தொடர்பான 

சட்டங்களை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


பகுதி -1 


குறுந்தலைப்பு மற்றும் 
தொடக்கம் . 


முன்னுரை . 
1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் 
( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 
( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

பகுதி- II . 
1919 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

2. 1919 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்தின் 414 - B ஆம் தமிழ்நாடு சட்டம் IN / 1919 . 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


414 - B ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


பகுதி- III . 


375 - B ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கான திருத்தம் . 

3. 1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 375 - B ஆம் தமிழ்நாடு சட்டம் V / 1920 . 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ' என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , “ 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி- IV . 


510 - AAA ஆம் 
பிரிவிற்கான திருத்தம் . 


1971 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

4. 1971 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்தின் 510 - AAA ஆம் தமிழ்நாடு சட்டம் 15/1971 . 
பிரிவில் , “ 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , “ 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி- V. 


511 - AAA ஆம் 
பிரிவிற்கான திருத்தம் . 


1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

5. 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 511 - AAA ஆம் தமிழ்நாடு சட்டம் 25/1981 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


3 


10 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


பகுதி- VI . 
1994 ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

6. 1994 ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிச் சட்டத்தின் 10 - A ஆம் தமிழ்நாடு சட்டம் 27/1994 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி- VII . 


10 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


1994 ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

7. 1994 ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிச் சட்டத்தின் 10 - A ஆம் தமிழ்நாடு சட்டம் 28/1994 
பிரிவில் , “ 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி- VIII . 


10 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


1994 ஆம் ஆண்டு சேலம் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

8. 1994 ஆம் ஆண்டு சேலம் மாநகராட்சிச் சட்டத்தின் 10 - A ஆம் பிரிவில் , தமிழ்நாடு சட்டம் 29/1994 . 
“ 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
" 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ' ' என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி- IX . 


9 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


2008 ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

9. 2008 ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் பிரிவில் , தமிழ்நாடு சட்டம் 7/2008 . 
" 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
" 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ' ' என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி- X. 


9 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


9 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


2008 ஆம் ஆண்டு ஈரோடு மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

10. 2008 ஆம் ஆண்டு ஈரோடு மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் பிரிவில் , தமிழ்நாடு சட்டம் 8/2008 . 
" 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
" 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி- XI . 
2008 ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

11. 2008 ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் பிரிவில் , தமிழ்நாடு சட்டம் 26/2008 . 
" 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
" 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ' ' என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி- XII . 
2008 ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

12. 2008 ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் தமிழ்நாடு சட்டம் 27/2008 . 
பிரிவில் , “ 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , “ 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


9 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


4 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


9 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


9 - A ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


10 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


பகுதி- XIII . 
2013 ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

13. 2013 ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் தமிழ்நாடு சட்டம் 24/2013 . 
பிரிவில் , “ 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , “ 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி - XIV . 
2013 ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

14. 2013 ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் தமிழ்நாடு சட்டம் 25/2013 . 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி- XV . 
2019 ஆம் ஆண்டு ஓசூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

15. 2019 ஆம் ஆண்டு ஓசூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 10 ஆம் பிரிவின் , தமிழ்நாடு சட்டம் 10/2019 
( 4 ) ஆம் உட்பிரிவில் " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற 
சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி -XVI . 
2019 ஆம் ஆண்டு நாகர்கோயில் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

16. 2019 ஆம் ஆண்டு நாகர்கோயில் மாநகராட்சிச் சட்டத்தின் தமிழ்நாடு சட்டம் 11/2019 . 
10 ஆம் பிரிவின் ( 4 ) ஆம் உட்பிரிவில் " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் 
வரை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் 
வரை " என்ற சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி- XVII . 
2019 ஆம் ஆண்டு ஆவடி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

17. 2019 ஆம் ஆண்டு ஆவடி மாநகராட்சிச் சட்டத்தின் 10 ஆம் பிரிவின் , தமிழ்நாடு சட்டம் 24/2019 . 
( 4 ) ஆம் உட்பிரிவில் " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


10 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


10 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


5 


நோக்கக் காரண விளக்கவுரை . 


2016 அக்டோபர் 4 ஆம் தேதியிட்ட நீதிப்பேராணை மனு எண் 33984 / 2016 - ல் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் 
ஆணைக்கிணங்கி பேரூராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளில் தனி அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டனர் . 
பேரூராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளின் கூறப்பட்ட தனி அலுவலர்களின் பதவிக்காலமானது அவ்வப்போது 
நீட்டிக்கப்பட்டும் , இறுதியாக 2021 ஜூன் 30 ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது . 


2. புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களில் , அதாவது , காஞ்சிபுரம் , செங்கல்பட்டு , வேலூர் , திருப்பத்தூர் , 
ராணிப்பேட்டை , விழுப்புரம் , கள்ளக்குறிச்சி , திருநெல்வேலி மற்றும் தென்காசியில் கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் 
மற்றும் மாவட்ட ஊராட்சிகளின் சிற்றொகுதிகளின் எல்லை மறுவரையறை தொடர்பாக 2019 டிசம்பர் 11 ஆம் தேதியிட்ட 
நீதிப்பேராணை ( உரிமையியல் ) எண் 1443/2019 உடனிணைந்த , 2019 டிசம்பர் 6 ஆம் தேதியிட்ட உரிமையியல் மேல்முறையீட்டு 
வழக்கு எண்கள் 5467-5469 / 2017 இன் இடைக்கால மனு எண் 182868/2019 இல் மாண்பமை இந்திய உச்சநீதிமன்றத்தின் 
வழிகாட்டுதல்களைப் பின்பற்றி தமிழ்நாடு மறுவரையறை ஆணையமானது புதிதாக உருவாக்கப்பட்ட மேற்சொன்ன ஒன்பது 
மாவட்டங்களில் பேரூராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளின் சிற்றொகுதிகளை இறுதி செய்வதற்காக மாவட்ட 
மறுவரையறை அமைப்புடன் தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்தியது மற்றும் அதன் பரிந்துரைகளை அரசிற்கு சமர்ப்பித்தது மற்றும் 
அவை அரசின் தீவிர பரிசீலனையின் கீழ் உள்ளன . மேலும் , நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தல்களை 
நடத்துவதற்காக தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையமானது , உள்ளாட்சி அமைப்பின் வாக்காளர் பட்டியல்களைத் தயாரித்தல் , 
வாக்குச் சாவடிகளை அடையாளம் காணுதல் , சில சிற்றேடுகளைத் திருத்தம் செய்தல் , மின்னணு வாக்கு இயந்திரங்களை 
கையாளுவதற்கு அலுவலர்களுக்கு பயிற்சியளித்தல் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களின் தோராயப்படுத்துதலுக்காகவும் , 
மின்னணு வாக்கு இயந்திரங்களுக்காகவும் மென்பொருளினை மேம்படுத்துதல் ஆகியவற்றிற்கான விரைவான நடவடிக்கைகளைத் 
தொடங்கியுள்ளது . 


3. இதற்கிடையில் , கோவிட் -19 என்ற பெயருடைய தொற்றுநோயின் திடீர் பரவலின் காரணமாக , தீவிர எச்சரிக்கை / பொது 
முடக்கம் அறிவிக்கப்பட்டது மற்றும் 1973 ஆம் ஆண்டு குற்றவியல் நடைமுறைத் தொகுப்புச் சட்டத்தின் ( மையச்சட்டம் 2/1974 ) 144 ஆம் 
பிரிவின்படியான ஆணை ஒன்றும் வெளியிடப்பட்டது . மேற்கூறப்பட்ட நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக , அரசு அலுவலகங்களில் 
அரசின் குறிப்பிட்ட அளவு ஊழியர்கள் மட்டுமே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர் . மேலும் , அரசு இயந்திரம் மற்றும் நகர்ப்புற 
உள்ளாட்சி அமைப்புகள் , கோவிட் -19 இன் திடீர் பரவலின் காரணமாக , மக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தினை தணிப்பதற்காக , 
போர்கால அடிப்படையில் தடுப்பு , பாதுகாப்பு , துயர் தணிப்பு மற்றும் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது . எனவே , 
மறுசீரமைக்கப்பட்ட புதிய ஒன்பது மாவட்டங்களில் பேரூராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளின் சிற்றொகுதிகளின் 
எல்லைகளை வரையறுப்பதற்கான அறிவிக்கையையும் சாதாரண தேர்தல்களை நடத்துதலுக்கான முன்னேற்பாடான பணிகளையும் 
திட்டமிட்டபடி நிறைவு செய்ய இயலவில்லை . 


4. மேலும் , பேரூராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளின் சிற்றொகுதிகளின் எல்லை மறுவரையறை 
அறிவிக்கைக்குப் பின்னர் , புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களின் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி 
அமைப்புகளின் சிற்றொகுதிகளில் பட்டியல் இனத்தவர் , பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கான இட ஒதுக்கீடானது 
அறிவிக்கப்படுதல் வேண்டும் . அதன்பின்பு மட்டுமே , தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையமானது கோவிட் 19 பெருந்தொற்றின் 
தாக்கம் காரணத்தினாலான இடையூறு ஏதுமில்லாமல் தேர்தல் செயல்பாட்டில் பங்கேற்பதற்காக மக்கள் வாக்காளர்கள் / 
வேட்பாளர்கள் தேர்தல் இயந்திரங்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களின் உடல் நலம் மற்றம் பாதுகாப்பைக் கருத்தில் கொள்வதற்கு 
உகந்த சூழ்நிலையை உறுதி செய்த பின்னர் , நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தல்களை நடத்துவதற்கான 
அட்டவணையை அறிவிக்கை செய்ய இயலும் . மேற்சொன்னதன் காரணமாக , நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 
தேர்தல்களை நடத்துவதற்கு முன்னேற்பாடான பணிகளை பூர்த்தி செய்ய தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையத்திற்கு 
கூடுதல் கால அவகாசமானது தேவைப்படுகிறது . மாண்பமை உச்சநீதிமன்றமானது நீதிப்பேராணை ( உரிமையியல் ) மனு எண் . 
1443 / 2019 - இல் இடைக்கால மனு எண் .114726 / 2020 ல் வழங்கப்பட்ட 2020 டிசம்பர் 4 ஆம் தேதியிட்ட அதன் ஆணையில் 
அனுமதிக்கப்பட்ட கால நீட்டிப்பானது 2021 ஜூன் 3 ஆம் தேதியன்று காலாவதியாவதை முன்னிட்டு , அதன்விளைவாக , 
தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையமானது , 2019 டிசம்பர் 11 ஆம் தேதியிட்ட நீதிமன்றத்தின் ஆணையினை நிறைவேற்ற 
2021 ஜூன் 3 ஆம் தேதிக்குப் பிறகு மேலும் ஆறு மாத கால நீட்டிப்பு கோரி ஒரு மனுவினை மாண்பமை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் 
செய்துள்ளது மற்றும் கூறப்பட்ட மனுவானது , 2021 ஜூன் 3 ஆம் தேதியிட்ட குறிப்பேடு எண் 12959/2021 என எண்ணிடப்பட்டுள்ளது . 


5. மேற்கண்ட சூழ்நிலைகளில் , தனி அலுவலர்களின் பதவிக்காலமானது 2021 ஜூன் 30 ஆம் தேதியன்று முடிவடைவதன் 
காரணமாக , தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை 2021 டிசம்பர் 31 வரையிலான மேலும் ஆறு மாத காலத்திற்கு அல்லது 


6 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


பேரூராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளுக்கான சாதாரண தேர்தல்களுக்கு பின்பு நடத்தப்படும் மன்றத்தின் முதல் 
கூட்டம் வரை , இதில் எது முந்தையதோ அது வரையில் நீட்டிப்பதற்காக பேரூராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் 
தொடர்பான சட்டங்களை திருத்தம் செய்ய அரசானது முடிவு செய்துள்ளது . 


6. இந்தச் சட்ட முன்வடிவானது , மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


கே.என் . நேரு , 
நகர்ப்புற வளர்ச்சித் துறை அமைச்சர் . 


சென்னை -600 009 , 
2021 ஜூன் 23 . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


7 


2021 - ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 23 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்க காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 19/2021 


1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தினை மேலும் திருத்தம் 

செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 
இந்தியக் குடியரசின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக - 

1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( இரண்டாம் குறுந்தலைப்பு மற்றும் 
திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கம் . 
( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2. 1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் 261 - A ஆம் பிரிவில் , 261 - A ஆம் 
“ 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” எனும் சொற்றொடருக்காக , “ 2021 பிரிவிற்கான 
ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " எனும் சொற்றொடரானது மாற்றாக திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 
21 / 1994 . 


8 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக் காரண விளக்கவுரை 
2016 ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 4 ஆம் தேதியிட்ட , நீதிப்பேராணை மனு எண் .33984 / 2016 - ல் மாண்பமை சென்னை 
உயர்நீதிமன்றத்தின் ஆணையின் பேரில் , கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளுக்கான தனி 
அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர் . மூன்றடுக்கு ஊராட்சிகளில் கூறப்பட்ட தனி அலுவலர்களின் பதவிக்காலமானது , அவ்வப்போது 
நீட்டிக்கப்பட்டு , இறுதியாக 2021 ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 30 ஆம் நாள்வரை நீட்டிப்பு செய்யப்பட்டது . 

2. 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 11 ஆம் தேதியிட்ட நீதிப் பேராணை ( உரிமையியல் ) மனு எண் .1443 / 2019 
உடனிணைந்த , 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 6 ஆம் தேதியிட்ட உரிமையியல் மேல்முறையீட்டு வழக்கு 
எண்கள்.5467-5469 / 2017 இல் இடைக்கால மனு எண் .182868 / 2019 இல் மாண்பமை இந்திய உச்சநீதிமன்றமானது , 
மற்றவற்றுக்கிடையில் மறுஉருவாக்கம் செய்யப்பட்ட ஒன்பது மாவட்டங்களான காஞ்சிபுரம் , செங்கல்பட்டு , வேலூர் , திருப்பத்தூர் , 
ராணிப்பேட்டை , விழுப்புரம் , கள்ளக்குறிச்சி , திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகியவை நீங்கலாக கிராம , இடைநிலை மற்றும் 
மாவட்ட அளவிலான அனைத்து ஊராட்சிகளுக்கு தேர்தலை நடத்துவதற்கும் மேலும் , சட்டத்திற்கு இணங்கிய வகையில் 
புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களை மறுவரையறை செய்யவும் அதன் பின்பு மூன்று மாதங்கள் கால அளவிற்குள் 
கிராம் , இடைநிலை மற்றும் மாவட்ட அளவிலான மூன்றடுக்கு ஊராட்சிகளுக்கு தேர்தலை நடத்துவதற்கும் எதிர் மனுதாரர் - 
அதிகார அமைப்புகளுக்கு கட்டளையிட்டது . அதற்கிணங்கிய வகையில் தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையமானது 
மேற்சொன்ன புதியதாக உருவாக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களைத் தவிர கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 
மாவட்ட ஊராட்சிகளின் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கிராம ஊராட்சிகளின் தலைவர்கள் பதவிக்கான தேர்தல் அட்டவணை 
அறிவிக்கையை வெளியிட்டது . 

3. அதற்கிணங்க , தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையமானது மாநிலத்திலுள்ள பிற 27 மாவட்டங்கள் அனைத்திற்குமான 
கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தலை நடத்தியது மற்றும் தேர்தல்களுக்கான முழு நிகழ்வுகளும் 2020 
ஜனவரி 11 ஆம் தேதியன்று நிறைவுற்றது . மேலும் புதிதாக உருவாக்கப்பட்ட மீதமுள்ள ஒன்பது மாவட்டங்களை பொறுத்தவரையில் , 
தொகுதி மறுவரையறை ஆணையமானது கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகள் ஆகியவற்றின் 
தொகுதிகளை மறுவரையறை செய்வதற்கான கருத்துருக்களை அரசுக்கு அனுப்பியுள்ளது . அது அரசின் பரிசீலனையின் கீழ் 


உள்ளது . 


4. இதற்கிடையில் , கோவிட் -19 என்ற பெருந்தொற்று நோயின் இரண்டாம் அலை கடுமையின் காரணமாக மாநிலத்தில் முழு 
பொதுமுடக்கமானது 2021 மே 24 அன்றிலிருந்து விதிக்கப்பட்டது மற்றும் சில தளர்வுகளுடன் பொது முடக்கமானது இன்னும் 
தொடர்ந்து இருந்து வருகிறது . இந்த நடவடிக்கைகளின் விளைவாக , அலுவலகங்களில் வரையறுக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் 
மட்டுமே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர் . மேலும் அரசு இயந்திரங்களானது , கோவிட் -19 நோய்த் தொற்றின் இரண்டாம் 
அலை தோன்றலின் காரணமாக மக்களின் துன்பத்தினை தணிப்பதற்காக , போர்க்கால அடிப்படையில் தடுப்பு , பாதுகாப்பு , துயர் 
தணிப்பு மற்றும் நலன் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஈடுபட்டது . எனவே , புதியதாக உருவாக்கப்பட்ட மேற்சொன்ன 
ஒன்பது மாவட்டங்களில் மூன்றடுக்கு ஊராட்சிகளின் வட்டார எல்லைக்குட்பட்ட தொகுதிகளை வரையறை செய்வதற்கான 
அறிவிக்கையையும் முன்னேற்பாடான பணிகளையும் திட்டமிடப்பட்ட நடவடிக்கை பட்டியலின்படி நிறைவு செய்ய இயலவில்லை . 

5. மேலும் , கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளின் வட்டார எல்லைக்குட்பட்ட 
தொகுதிகளை மறுவரையறுப்பதற்கான அறிவிக்கைக்குப்பின்னர் , அனைத்து மூன்றடுக்கு ஊராட்சிகளிலும் பட்டியலின வகுப்பினர் , 
பட்டியலின் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கான தொகுதி இட ஒதுக்கீடானது , அறிவிக்கப்படுதல் வேண்டும் . அதன்பின்பு , 
அனைத்து மூன்றடுக்கு ஊராட்சிகளிலும் பட்டியலின வகுப்பினர் , பட்டியலின பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கான பதவியின் 
ஒதுக்கீடானது , மேலும் அரசால் அறிவிக்கப்படுதலும் வேண்டும் . அதன் பின்பு மட்டுமே தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையமானது , 
இடையூறு ஏதும் இல்லாமல் தேர்தல் செயல்பாட்டில் திறம்பட பங்கேற்பதற்காக மக்கள் / வாக்காளர்கள் / வேட்பாளர்கள் / தேர்தல் 
இயந்திரங்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பைக் கருத்தில் கொள்வதற்கு உகந்த சூழ்நிலையை 
உறுதி செய்த பின்னர் , மாண்பமை உச்ச நீதிமன்றத்தினால் ஆணையிடப்பட்டவாறு , மறு உருவாக்கம் செய்யப்பட்ட புதிய ஒன்பது 
மாவட்டங்களில் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சாதாரண தேர்தல்களை நடத்துவதற்கான அட்டவணையை அறிவிப்பு 
செய்திட முடியும் . மேற்சொன்னதன் காரணமாக , கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துவதற்காக முன்னேற்பாடான 
பணிகளை முடிப்பதற்கு தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதல் கால அவகாசமானது தேவைப்படுகிறது . 

6. மேலும் , தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையமானது , அரசினால் விதிக்கப்பட்ட ஊரடங்கின் காரணமாக தற்போது நிலவும் 
சூழ்நிலையின் விளைவாக , தேர்தலுக்கு முந்தைய பணிகள் , அதாவது , வாக்குச் சாவடிகளை அடையாளம் காணுதல் , வாக்காளர் 
பட்டியல்களைத் தயாரித்தல் , வாக்குப்பதிவு அலுவலர்களின் தோராயப்படுத்துதலுக்கான மென்பொருள்களை உருவாக்குதல் 
போன்றவை ஆணையத்தின் செயல்பாட்டு அட்டவணையின்படி நிறைவேற்ற இயலவில்லை . இதனால் , ஆணையமானது மாண்பமை 
உச்சநீதிமன்றம் 2019 டிசம்பர் 11 ஆம் தேதியிட்ட , அதன் ஆணையை நிறைவேற்ற வழங்கிய கால அவகாசமானது 2021 ஜூன் 3 ஆம் 
தேதியுடன் காலாவதி ஆகியுள்ளதால் , 2021 ஜூன் 4 ஆம் தேதியிலிருந்து மேலும் ஆறு மாதங்கள் நீட்டிப்புக் கோரி ஓர் இடைக்கால 
மனுவினை மாண்பமை உச்சநீதி மன்றத்தில் 2021 ஜூன் 3 தேதியிட்ட குறிப்பேடு எண் .12959 / 2021- இல் தாக்கல் செய்துள்ளது . 
எனவே , அதுவரை உள்ளாட்சி அமைப்புகளை நிருவகிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழ்நாடு மாநில தேர்தல் 
ஆணையம் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


9 


7. மேற்கண்ட சூழ்நிலைகளில் புதியதாக உருவாக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களில் அதாவது காஞ்சிபுரம் , செங்கல்பட்டு , 
வேலூர் , திருப்பத்தூர் , ராணிப்பேட்டை , விழுப்புரம் , கள்ளக்குறிச்சி , திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களின் தனி 
அலுவலர்களின் பதவிக்காலமானது 2021 ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 30 தேதியன்று முடிவடைய உள்ளது . அதன் காரணமாக 
தனி அலுவலர்களின் பதவிக் காலத்தை 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 31 ஆம் தேதி வரை மேலும் ஆறு மாத காலத்திற்கு 
அல்லது கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளுக்கான சாதாரண தேர்தல்களுக்குப் பின்பு 
நடத்தப்படும் முதல் கூட்டம் வரை , இதில் எது முந்தையதோ அது வரையில் நீட்டிப்பதற்காக , 1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
ஊராட்சிகள் சட்டத்தினை ( தமிழ்நாடு சட்டம் 21/1994 ) திருத்துவதென அரசானது முடிவு செய்துள்ளது . 

8. இந்தச் சட்ட முன்வடிவானது மேற்சொன்ன முடிவிற்கு செயல் வடிவம் கொடுக்க விழைகிறது . 


கேஆர் . பெரியகருப்பன் , 
ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சர் . 


சென்னை -600 009 , 
2021 ஜூன் 23 . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


